﻿276.அல்லாஹ்  வட்டியை அழிக்கின்றான்; தர்மங்களை வளர்க்கின்றான்.(தனக்கு) மாறு செய்யும் எந்தப் பாவியையும் அல்லாஹ்  நேசிக்கமாட்டான்.
277.இறைநம்பிக்கை கொண்டு, நற்செயல்கள் புரிந்து, தொழுகையைக் கடைப்பிடித்து, ஸகாத்தும் கொடுத்துவருகின்றவர்களுக்கு, அவர்களுடைய இறைவனிடம் உரிய பிரதிபலன் உண்டு.அவர்களுக்கு எவ்வித அச்சமுமில்லை.அவர்கள் கவலைப்படவுமாட்டார்கள்.
------------------------------------------------
அல்லாஹ்  வட்டியை அழிப்பதாக முந்தைய வசனம் (276) தெரிவிக்கிறது.வட்டிக்காரனின் கையிலிருந்து அந்த வட்டிப் பணத்தை முற்றாக அழிப்பதாகவும் இது இருக்கலாம்.அல்லது அதன் வளத்தைத் தடுத்துப் பயனற்றதாக ஆக்குவதாகவும் இருக்கலாம்.இம்மையிலும் அதை அவன் இழப்பதோடு, மறுமையிலும் தண்டனைக்கு உள்ளாவான்.
அல்லாஹ்  மற்றோர் இடத்தில் கூறுகின்றான்: (நபியே!) கெட்டதும் நல்லதும் சமமாகாது என்று கூறுவீராக! கெட்டவை மலிந்திருப்பது உம்மை வியப்படையச் செய்தாலும் சரியே!.(5:100)
அல்லாஹ் , கெட்டவர்களில் சிலரை மற்றச் சிலர்மீது போட்டு அனைவரையும் குவியலாக்கி நரகத்தில் போடவே (அவர்கள் திரட்டப்படுவார்கள்).இவர்கள்தான் இழப்பிற்குரியவர்கள் ஆவர்.(8:37)
(பிற) மனிதர்களின் செல்வங்களுடன் சேர்ந்து (உங்கள் செல்வம்) பெருகுவதற்காக நீங்கள் வட்டிக்குக் கொடுக்கும் பொருள் அல்லாஹ் விடம் பெருகுவதில்லை.(30:39)

வட்டி அழியும்; அறம் வளரும் 
---------------------------------
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்: அல்லாஹ்  வட்டியை அழிக்கின்றான் என்பதற்கொப்ப அப்துல்லாஹ்  பின் மஸ்ஊத் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: வட்டிப் பொருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், இறுதியில் குறைவுதான் அதன் முடிவாக இருக்கும்.
இதை நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள் என இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள் அறிவித்துள்ளதாக முஸ்னது அஹ் மதில் இடம்பெற்றுள்ளது.
மேலும், நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: முஸ்லிம்களின் உணவுப் பொருளைப் பதுக்கிவைப்பவனை திவாலாக்கியும், தொழுநோயைக் கொடுத்தும் அல்லாஹ்  சோதிப்பான்.
 இது, ஒரு குற்றம் எந்த நோக்கத்திற்காகச் செய்யப்படுகிறதோ, அதற்கு நேர் எதிரான முடிவைத் தந்து தண்டனை வழங்கும் வகையில் அடங்கும்.
"தர்மங்களை வளர்க்கின்றான்" என்பதைச் சுட்ட இங்கு மூலத்தில் "யுர்பிஸ் ஸதகாத்" எனும் வாக்கியம் பயன்படுத்தப்பட்டுள்ளது.இது "யுர்பிஸ் ஸதகாத்" என்றும், "யுரப்பிஸ் ஸதகாத்" என்றும் இரு முறைகளில் வாசிக்கப்பட்டுள்ளது.முந்தியதன்படி, "பெருக்குகின்றான்" என்று பொருள்; பிந்தியதன்படி, "பராமரிக்கின்றான்" என்று பொருள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: தூய்மையான வருமானத்திலிருந்து ஒரு பேரீச்சம் பழம் அளவிற்கு நீங்கள் தர்மம் செய்தாலும், அதை அல்லாஹ்  தனது வலக் கரத்தால் (மனமுவந்து) ஏற்கிறான்.பின்னர் அதை, உங்களில் ஒருவர் தமது குதிரைக் குட்டியை வளர்ப்பதைப் போன்று வளர்த்து, மலை அளவிற்குப் பெருக்குவான்.ஆனால், தூய்மையான பொருளை மட்டுமே அல்லாஹ்  ஏற்பான்.
மேலும், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்  தர்மத்தை ஏற்கும்போது, அதைத் தனது வலக் கரத்தால் பெறுகிறான்.பின்னர் உங்களில் ஒருவர் தமது குதிரைக் குட்டியை வளர்ப்பதைப் போன்று அதன் நன்மையை வளர்ப்பான்.இறுதியில் தர்மம் செய்யப்பட்ட ஒரு கவளம் உணவின் நன்மைகூட உஹுத் மலை போல் வளர்ந்து நிற்கும்.

பாவிகளை இறைவன் நேசிப்பதில்லை 
-----------------------------
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: (தனக்கு) மாறுசெய்யும் எந்தப் பாவியையும் அல்லாஹ்  நேசிக்கமாட்டான்.அதாவது உள்ளத்தால் இறைவனை மறுத்து, சொல்லாலும் செயலாலும் தீமை செய்வோரை அல்லாஹ்  நேசிக்கமாட்டான்.
இந்த வசனத்தை, இறைவனின் இந்தப் பண்பைச் சொல்லி முடிப்பதே பொருத்தமாயிருக்கும்.ஏனெனில், வட்டி உண்போர், தமக்கு அல்லாஹ்  நிர்ணயித்துள்ள முறையான வழியில் கிடைக்கும் செல்வத்தைக் கொண்டு திருப்தியடையமாட்டார்கள்.அல்லாஹ்  விதித்துள்ள முறையான வருமானமே போதும் என அவர்கள் கருதமாட்டார்கள்.முறைகேடான வியாபாரங்கள் மூலம் தவறான வழியில் மக்களின் செல்வங்களை இவர்கள் உண்ண முயற்சிப்பார்கள்.
இதனால் அல்லாஹ்  அவர்களுக்கு வழங்கியுள்ள அருட்கொடையை அவர்கள் மறுக்கிறார்கள்.தவறான முறையில் மக்களின் செல்வங்களை உண்டு தீங்கிழைக்கின்றனர்; அநீதி செய்கின்றனர்.எனவே, இறைவன் அவர்களை நேசிக்கமாட்டான்.
அடுத்த வசனத்தில் (277), இறைவனை ஏற்று, அவனுக்குக் கட்டுப்பட்டு நன்றி செலுத்தக்கூடிய இறைநம்பிக்கையாளர்களை இறைவன் பாராட்டியுள்ளான்.
தொழுகையைக் கடைப்பிடித்து, ஸகாத்தை நிறைவேற்றி, அவனுடைய படைப்புகளுக்கு உதவி செய்யக்கூடிய அவர்களை அல்லாஹ்  புகழ்ந்து கூறியுள்ளான்.அத்துடன் அவர்களுக்குத் தான் தயார் செய்துள்ள கண்ணியமான வாழ்க்கை குறித்தும், மறுமை நாளில் அவர்கள் சிரமங்களிலிருந்து பாதுகாப்புப் பெறுவது குறித்தும் அறிவித்துள்ளான்.
அல்லாஹ்  கூறுகின்றான்: இறைநம்பிக்கை கொண்டு, நற்செயல்கள் புரிந்து, தொழுகையைக் கடைப்பிடித்து, ஸகாத்தும் கொடுத்து வருகின்றவர்களுக்கு, அவர்களுடைய இறைவனிடம் உரிய பிரதிபலன் உண்டு.அவர்களுக்கு எவ்வித அச்சமுமில்லை.அவர்கள் கவலைப்படவுமாட்டார்கள்.
